பகதாகள இரட்சிக்கும்‌ 
பரமனவன்‌ கருணை வரி! 


ஆக்கம்‌ : 
கேர்‌; சுப்பிரமணியம்‌ 


< வெளியீடு : 
. ஆய்வுக்கான கிறிஸ்தவ நிறுவனம்‌ ' 
மருதனாமடம்‌, சுன்னாகம்‌. 
ல அர 
1727 


பதிப்புரை 


கவிஞர்‌ கோவிந்தபிள்ளை சுப்பிரமணியம்‌ எழுதிய பக்தர்களை 
இரட்சிக்கும்‌ பரமனவன்‌ கருணை வ(£)ழி என்ற நூலை சமய 
சமூகவியல்‌ ஆய்வுக்கான கிறிஸ்தவ டடத (6. 1.5.&. 5.) 
வெளியிடுகின்‌ றது. 


கிறிஸ்தவ தமிழ்‌ இலக்கியங்கள்‌ நமது நாட்டில்‌ அதிகம்‌ உரு 
வாகவேண்டும்‌. நமது நாட்டிற்‌ காணப்படும்‌ கிறிஸ்தவ தமிழ்‌ 
இலக்கியங்கள்‌ பெரும்பாலும்‌ மொழிபெயர்ப்பு நூல்களாகவே 
இருக்கின்‌ றன. 

சமீபகாலத்தில்‌ இயேசுபிரானின்‌ புனித வரலாற்றை கென்‌ 
னிந்தியாவிலுள்ள தமிழ்ப்‌ புலவர்கள்‌ சிலர்‌ எழுதியுள்ளனர்‌. 
கவிஞர்‌ கண்ணதாசன்‌ (இயேசு காவியம்‌), கலாநிதி தயானந்தன்‌ 
பிரான்சிஸ்‌ (வாழ்வளிக்கும்‌ வள்ளல்‌) என்போர்‌ முக்கியமான 
வார்கள்‌. 

கொக்குவிலைச்‌ சேர்ந்த கோவிந்தபிள்ளை சுப்பிரமணியத்தின்‌ 
, கவிதை நூல்‌ இயேசுபிரான்மீது அவர்‌ கொண்டுள்ள பெரு 
மதிப்பை எடுத்துக்காட்டுகின்றது. 


இந்நூல்‌ யேசுபிரானின்‌ வாழ்க்கை வரலாற்றையும்‌ போதனை 
களிற்‌ சிலவற்றையும்‌ விளங்கிக்கொள்ள உதவிபுரியும்‌ என்று நம்பு 
. கின்றோம்‌. 
ள்‌ சுப்பிரமணியத்திற்கு எமது த பாராட்டுதல்‌ 
. களும்‌ உடல்தான்‌ 


மர்‌ த டி W. 14. 5. சாமுவேல்‌ 
மருதனாமடம்‌ _ ..- இயக்குனர்‌: சமய சமூகவியல்‌ 
திர்‌ ம்‌ ஆய்வுக்கான கிறிஸ்தவ நிறுவனம்‌ 


பக்தர்களை இரட்சிக்கும்‌ 
பரமனவன்‌ கருண வழி! 


ஆக்கம்‌ : 


த்‌ சுப்பிரமணியம்‌ 


வெளியீடு : 
சமய, சமூக ஆய்வுக்கான கிறிஸ்தவ நிறுவனம்‌ 
மருதனுமடம்‌, சுன்னாகம்‌, 


சமர்ப்பணம்‌ 
மக்களுக்காக மக்களாய்‌ வாழும்‌ 
மாண்புறு பெரியோர்‌ 
மலரடி சமர்ப்பணம்‌. 


~~ 


காப்பு 


கங்கையிலே காவிரியும்‌ தவழ்ந்தால்‌ அங்கு 
கங்குகரை யற்றுப்பாயும்‌ வெள்ளம்‌ தமிழாய்‌ 

பொங்கிவந்து என்நாவில்‌ பொழிந்திட நானும்‌ 
தங்கலின்றி உனைப்பாட அருள்வாய்‌ இயேசு, 


மங்களங்கள்‌ பாடுகின்றேன்‌ உன்னைப்‌ பார்த்து 
மாநிலமே போற்றவேண்டும்‌ என்னைப்‌ பார்த்து 

சிங்கநடை போடுகின்ற சீர்த்தமிழ்‌ இங்கு 
செழுமையுற்று எனையணைக்கச்‌ செய்வாய்‌ இயேசு. 


பாயிரம்‌ 
இளங்‌ கன்று பயமறியா; 
என்றாலும்‌, அறிகின்றேன்‌ யான்‌: 
உளம்‌ இதனை நாடினாலும்‌, 
உண்மையிலே குறையறிவேன்‌: 
அளவிலாத்‌ தமிழ்க்‌ கடலில்‌ 
அச்சமற்றுக்‌ காலை வைத்து, 
நிலையழியா யேசுவை நான்‌ 
நெஞ்சிருத்தத்‌ தொடங்கி விட்டேன்‌! 
குறை இங்கே நிறையவுண்டு; 
குணமிங்கே குறை வெனினும்‌, 
அறிவுடைய பெரியோரே! 
அன்புடனே குறை களைத்து 
நிறைவுடனே குணங்‌ காண 
நேயமுடன்‌ வேண்டு கின்றேன்‌. 


உலக ஒளி 


ஆண்டவன்‌ சொல்லே அரும்பெரும்‌ பைபிள்‌ 
அளப்பரும்‌ உண்மை ஆங்கதில்‌ அடக்கம்‌ 
நீண்டிடும்‌ பாதையில்‌ நிறைந்திடும்‌ பாவம்‌ 
நெஞ்சுறை கவலை நிறைந்திடும்‌ மனிதர்‌ 
பண்பதைகீ களைந்து. பழிதனிற் கிளைத்த 
பாவியர்‌ திருந்தப்‌ பிறந்ததே பைபிள்‌ 
உண்மைகள்‌ பண்பு உவப்புறு நீதிகள்‌ 
தன்மையைக்‌ கொண்ட தவப்பெருஞ்‌ சேவியர்‌ 
பண்புற வாழ்ந்ததாற்‌ பாவம்‌ அகன்றிடப்‌ 
| பாங்குடன்‌ இறப்பினில்‌ ஆங்கவன்‌ மீண்டான்‌ 
. அன்புற வாழ்ந்து அன்பதைச்‌ செபித்தால்‌ 
ஆண்டவ னருளால்‌ அன்பது கொழிக்கும்‌ 
மாண்புறு வாழ்வு மனநிறை வாக்கும்‌ 
மக்களின்‌ வாழ்வில்‌ மகிழ்வது செழிக்கும்‌ 
மன்னவன்‌ துணையால்‌ மாயைகள்‌ அகல 


மகிழ்வும்‌ வாழ்வும்‌ ஒன்றதாய்‌ மாறும்‌. 


ஆண்டவன்‌ படைப்பின்‌ அற்புதம்‌ 


ஆதியி லுலகந்‌ தோன்றிடு முன்னால்‌ 
ஆண்டவ னிருந்தான்‌ அன்புறு வடிவாய்‌ 
ஆக்கிட அழித்திடப்‌ படைத்திடக்‌ காத்திட 
| நீக்கிட நிறைத்திட நேர்மைகள்‌ நிறைந்திட 
தேக்கிய சக்திகள்‌ திகழ்ந்திட ஒளிர்ந்திடச்‌ 
சேர்ந்தே இருந்தான்‌ செகத்தின்‌ மன்னவன்‌. 


சோதியாய்‌ நின்றவன்‌ ஜோடித்தான்‌ உலகதை. 
ஜோராக இருக்கவே ஜோடித்தான்‌ அழகினை 
வாவிகள்‌ படைத்தான்‌ வளங்களை வடித்தான்‌ 
வண்ணமுறு பறவைகள்‌ ஆங்கவன்‌ சமைத்தான்‌ 
நீதிகள்‌ படைத்தவன்‌ நீர்நிலை வடித்தான்‌ 
நீக்கமற மீனினத்தை ஆங்கதனில்‌ அடைத்தான்‌. 


சோ தியவன்‌ .மனிதரினைத்‌ தோன்றிடவே முன்னாள்‌ 
சோடித்தான்‌ வளம்பலதை தேவைகளை கண்டறிந்து 

மின்மினியாம்‌ விண்மீனை வானத்திற்‌. சிதறியவன்‌ 
மேலான சந்திரனை இரவினொளி என்றான்‌ 

ஆதியவன்‌ தேவைகள்‌ அனைத்தையுமே முடித்து 
ஆதாமாம்‌ ஜீவனை. ஆங்கவனும்‌ சமைத்தான்‌. 


ஆதாம்‌ கண்டவன்‌ ஏவாள்‌ தந்தான்‌ 

ஆதாம்‌ விலாவினில்‌ அவளினைச்‌ சமைத்தான்‌ 
ஆதாம்‌ அறிவான்‌ ஏவாள்‌ பிறந்தது 

அவனது எலும்பால்‌ அவனது தசையால்‌ 
ஆதாம்‌ ஏவாள்‌ அன்புறப்‌ பிணைப்பு 

அவனியில்‌ குடும்பம்‌ எனவா யிற்று. 


கல்ட்‌ சே அ 


ஆறே நாளில்‌ அனைத்தையும்‌ படைத்தவன்‌ 
ஏழாம்‌ நாளில்‌ ஆறிட அமர்ந்தான்‌ 
ஆறொடூ பூம்பொழில்‌ அழகுற வைப்புகள்‌ 
அவன்படைப்‌ பனைத்திலும்‌ ஆசியைத்‌ தந்தான்‌ 
தேறிய ஆதாம்‌ ஏவாள்‌ தேவைகள்‌ 
தேற்றிட ஆறே நாளதை அளித்தான்‌ 
கூறிய பெரியோன்‌ குறைகளைத்‌ தெய்வம்‌ 
குறித்தது ஏழாம்‌ நாளதைத்‌ தனக்கு 
மாறிடும்‌ மனமதை மாண்புடன்‌ திருப்பி 
மன்னனைச்‌ செபித்திடும்‌ நாளது வானது, 


பைபிள்‌ சொல்பவை ஈங்கிவை யாவும்‌ 
பாங்குடன்‌ மேலும்‌ ஆங்கது செப்பும்‌ . 
பொய்யும்‌ பிணியும்‌ புல்லர்கள்‌ இணைவும்‌ 
பொலிவினைக்‌ களையுங்‌ குணங்குறை யாவும்‌ 
செய்யும்‌ ஆவி சேர்பேய்‌ பிசாசு 
கிடமுடன்‌ செபித்தால்‌ ஆங்கவை அணுகா 
மெய்யாம்‌ இறைவன்‌ மேன்மையின்‌ வடிவம்‌ 
மேன்மையின்‌ சுகங்கள்‌ யாவையும்‌ ஈயும்‌. 


பாவங்களின்‌ ஆரம்பம்‌ . 


அழகுறு குடும்பம்‌ ஆதாம்‌. ஏவாள்‌ 
ஆக்கியே. தந்தவன்‌ அவர்மனம்‌ களிக்க 
பொழிலுறு பூவன மொன்றையு மீய்ந்து 
ஏதேன்‌ என்றதை இன்புற அழைத்தான்‌ 
எழிலுறு வனமதில்‌ எண்ணிலாப்‌' பழவகை 


காய்கறி அனைத்தையுங்‌ களிப்புடன்‌ சமைத்தான்‌. 


விஞ்சிடு மழகுகள்‌' வியப்புறு வனப்புகள்‌ 

விரும்பியே ஈந்தது விண்ணிடைத்‌ தெய்வம்‌ 
நஞ்சுடை மரமும்‌ வனத்தினி லொன்றாம்‌ 

நன்மையும்‌ தீமையும்‌ என்றதன்‌ பேராம்‌ 
நெஞ்சது வேண்டினும்‌ நீர்தைப்‌ புசித்தால்‌ 

நின்னுயிர்‌ மாயும்‌ மேலும்‌ ஈங்கிதை 
மிஞ்சிட நினைப்பின்‌ மிகுந்திடும்‌ பாவம்‌ 

என்றே ஆண்டவன்‌ ஆதா மிடத்தில்‌ 
அஞ்சிடச்‌ சொன்னான்‌ ஆயினும்‌ ஓர்நாள்‌ 

தீமையின்‌ சொல்லால்‌ அப்பழம்‌ பறித்து 
ஏவாள்‌ சமைக்க ஏற்றிட ஆதாம்‌ 

ஏதோ புதுவலி ஆங்கவர்‌ உணர்ந்தார்‌ 
அஞ்சினர்‌ அலறினர்‌ ஏங்கினர்‌ ஓடினர்‌ 

ஆண்டவன்‌ அறிவுரை தானதை நினைத்தனர்‌ 
தஞ்சந்‌ தந்திட தரயவன்‌ வந்திட 

பயங்கள்‌ கொண்டே பற்றையில்‌ மறைந்தனர்‌, 


௬ 
3; கு ௫ ட்‌ 
அல கை 


ஒளியாய்‌ இருளாய்‌ உலகம்‌ முழுதும்‌ 
அழியா நிற்கும்‌ ஒருபெருஞ்‌ சோதி 
அறியா தென்றே ஆங்கவர்‌ மறைந்தனர்‌ 
ஆண்டவ னழைக்க அலறியே வீழ்ந்தனர்‌ 
தெளிந்தனர்‌ தத்தம்‌ தவறினை நன்றாய்த்‌ 
தேம்பியே வேண்டினர்‌ தேவனின்‌ கருணையை 
தவறெனத்‌ தெரிந்துந்‌ தவறினைச்‌ செய்தாற்‌ 
தண்டனை யுண்டெனத்‌ தெய்வஞ்‌ சொன்ன த 
நன்றாய்‌ இருந்த உம்மவர்‌ உடம்பு 
நாளொரு பொழுதாய்‌ ஓடாய்‌ உழைத்து 
என்றோ ஒருநாள்‌ இறப்பினை நாடும்‌ 
என்றே தெய்வஞ்‌. செப்பியே மறைந்தது 
அன்றே சொன்ன ஆண்டவன்‌ வார்த்தை 
ஆதாம்‌ ஏவாள்‌ தானுடன்‌ தொடர்ந்த. 


பாவம்‌ பிணிகள்‌ பற்பல கவலைகள்‌ 
பாழும்‌ வினைகள்‌ பலரக நோய்நொடி 
சாகும்‌ வரையிற்‌ சார்ந்தே நிற்கும்‌ 
சரணம்‌ அடையின்‌ தலைவன்‌ களைவான்‌ 
வேகங்‌ கொடுக்கும்‌ வேந்தனின்‌ அன்பு 
வெந்திடும்‌ அதிலே வேதனை யாவும்‌ 
நாளும்‌ பொழுதும்‌ அவனடி பணிந்தால்‌ 
நன்மையும்‌ செல்வமும்‌ நாடிடும்‌ எமையே, 


சோகமான பாவ முடிபு 


அறிவுரைகள்‌ பலபுரிந்தும்‌ 
அதைமறந்த தம்பதியர்‌ 
நெறியறவே ஆண்டவனும்‌ 
நேசமுடன்‌ நோக்கினான்‌ 
குறையதனை அவன்களைந்து 
குணமுடனே நோக்கியே 
அழகுமிளிர்‌ ஆடைகளால்‌ 
அவர்மானங்‌ காத்தனன்‌. 


ஒளிகாட்டும்‌ வழி யதுவே 
உண்மையென உணர்ந்தவர்கள்‌ 
தெளிவுடனே செல்கையிலே 
ஈன்றெடுத்தார்‌ இருகுழந்தை 
அழகான குழந்தைகளால்‌ 
_. அகமகிழ்ந்த தம்பதியர்‌ 
அன்புடனே பெயர்‌ இட்டார்‌ 
ஆபல்காயீன்‌ என்றென்று. 


வளர்ந்துவருங்‌ காயீன்‌ஆபல்‌ 
வாழ்வினிலே ஓர்நாளிற் 
தெளிந்தமனச்‌ சிந்தையுடன்‌ 
தேவன்‌ அவன்‌ மனங்கவர 
அளிப்பதற்கே மனங்கொண்டார்‌ 
அற்புதமாம்‌ பலியொன்றை ; 
அளிப்பதனால்‌ அவன்‌ கருணை 
தம்பக்கந்‌ திரும்புமென்றே ! 


அற்புதமாம்‌ பழமொன்றை 
அன்புடனே காயீனிய 
ஆடீன்ற முதற்குட்டி 
தனைஆபல்‌. தானீந்தான்‌ 
பலியீந்த ஆபலவன்‌ 
பண்பதனை மெச்சியோன்‌ 
சலித்திருந்தான்‌ காயீன்பலியில்‌ ; 
சாரவி(ல்‌) லை அவனன்‌ பில்‌, 


இடு 22 


(வேறு) 
தன்னரும்‌ பலியைத்‌ தாயவன்‌ மறுத்துத்‌ 
தன்னுடன்‌ பிறப்பின்‌ பலியதை ஏற்றதால்‌ 
மன்னவன்‌ மீது மனக்கசப்‌ புற்று 
மலைமலை யாகக்‌ காயீன்‌ குறைபுரிந்தான்‌ 
அன்னவன்‌ ஓர்நாள்‌ தன்னுடன்‌ பிறப்பை 
அழித்திட நினைந்து அவன்தனை. யழைத்து 
கொன்றே அவனைக்‌ குழியினில்‌ அடைத்தான்‌ 
எங்கே ஆபல்‌ என்றிறை கேட்க 
எனக்கென்‌ தெரியும்‌ எனப்பொய்‌ யுரைத்து 
இறைவனைப்‌ பழித்தான்‌ இழிமகன்‌ காயீன்‌. 


(வேறு) 
கோபங்‌ குரோதங்‌ குடிகொள்‌ வஞ்சனை 
யாவும்‌ நிறைந்ததே தீமையின்‌ வடிவம்‌ 
காபங்‌ கொண்டே உம்முடன்‌ இணையின்‌ 
சாவின்‌ பின்னும்‌ சேர்ந்துமை வதைக்கும்‌ 
உலகை விரும்பிய உலகத்‌ தந்தை 
உலகிற்‌ கீந்தார்‌ ஒருபெரும்‌ மைந்தனை. 


ஆபல்‌ தன்னின்‌ இறப்பினைச்‌ தொடர்ந்து 
காயீனும்‌ சென்றான்‌ வீட்டினை விட்டு 
இருவர்‌ தாமும்‌ சென்றதன்‌ பின்னால்‌ 
ஏவாள்‌ ஆதாம்‌ தந்தனர்‌ சைத்தை 
சைத்தும்‌ வளர்ந்தான்‌ தழுவியே நீதியை 
சைத்தான்‌ களையே செபத்தால்‌ களைந்தான்‌. 


உலகம்‌ காக்கும்‌. உண்மைத்‌ தெய்வம்‌ 
உவப்புடன்‌ ஏற்றது சைத்தின்‌ செபத்தை 
நலம்பல கண்டிட நல்லா சிகளை 
நயத்துடன்‌ ஈய்ந்தது நல்வாழ்‌ வளித்தது 
பலம்பெறு மரசர்கள்‌ பாங்குறு அறிஞர்கள்‌ 
பண்புறு மாந்தர்கள்‌ பலநற்‌ பெரியவர்‌ 
குலவழி உதித்திட குறைபல களைந்திட 
குணமுடன்‌ வாழ்த்தியே வரம்பல ஈய்ந்தது, 


அஷ 121-2 


நேரம்‌ நிமிடம்‌ மணிபல மறைய 
நேயத்‌. துடனே வருடமு. மகல 
பார முற்ற பெண்ணின வயிறு 
படைத்தது படைத்தது பல்நல்‌ பெரியோர்‌ 
நேரம்‌ இப்படிக்‌ கடக்கையில்‌ ஓர்நாள்‌ 
நேயத்‌ துடனே மேரியும்‌ கருணைக்‌ 
காரம்‌ நிரம்பிய இயேசுவைத்‌ தந்தாள்‌ 
களித்தது உலகம்‌ கருணையின்‌ வரவால்‌, 
தேசம்‌ காக்கும்‌ இயேசு பிரான்‌ 
தேகம்‌ முழுதும்‌ மக்களுக்‌ காக்கி 
பாச மெத்தையில்‌ தன்னையே ஆழ்த்தி 
பாருறு மக்களுக்‌ கெனவென வாழ்ந்தான்‌ 
நேசம்‌ அவனின்‌ நெஞ்சத்‌ துடிப்பு 
நினைப்பும்‌ செயலும்‌ மக்களின்‌ உயர்வு. 
தன்னையும்‌ கொடுத்தான்‌ மக்களுக்‌ காக 
குறைகளைக்‌ களையும்‌ கர்த்தரை நோக்கி, 


மற்ற பிள்ளைகள்‌ போலவே அந்த 
மகான்‌ இயேசுவும்‌ வாழ்ந்தே வந்தார்‌ 
உற்றா ரவரின்‌ கருணையில்‌ மிதந்து 
உவகையும்‌ கொண்டார்‌ உய்ந்தன மென்றார்‌ 
சுற்றத்‌ தாரையும்‌ அன்புடன்‌ அணைத்து 
சூழ்ந்திடும்‌ கவலையில்‌ தன்னையும்‌ இணைத்தார்‌ 
பற்றியே நின்று பாவங்‌ களைந்து 
பரமனை நோக்கிப்‌ பாதைகள்‌ சமைத்தார்‌. 


(வேறு) 
ஆறிரண்டு வயதினிலே அன்னான்‌ வேத 
அறிவென்னும்‌ ஆழ்கடலில்‌ நுழைந்தே மிதந்து 
தெளிவுடனே ஒளியதனைத்‌ தேசம்‌ பார்க்க 
வழியதனைச்‌ செய்வதற்கு விருப்புக்‌ கொண்டான்‌. 
அறிஞன்‌ பெரியோன்‌ ஆண்டவன்‌ மைந்தன்‌ 
தெறியினைச்‌ சொன்னான்‌ நேசமும்‌ சொன்னான்‌ 
அழியா நிற்கும்‌ ஆண்டவன்‌ ஓர்‌ நாள்‌ 
நுழைவா னென்றே உறுதியிற்‌. சொன்னான்‌. . 


இறப்பை வென்ற இயேசு மகான்‌ 


ஆண்டவன்‌ தூதன்‌ இறைமகன்‌ இயேசு 
அகமன வுற்றான்‌ அற்புதம்‌ காட்ட 
மாண்டவர்‌ மீண்டும்‌ தம்முயிர்‌ பெற்றார்‌ 
மக்களின்‌ குறைகளில்‌ நிறைவினைக்‌ கண்டார்‌ 
பிறவியில்‌ குருடரைப்‌ பார்த்திட வைத்தார்‌ 
பேச்சுகள்‌ கேட்கா செவிடரும்‌ கேட்டல்‌ 
முடவர்கள்‌ நொண்டியர்‌ தம்குறை களைத்தல்‌ 
மூப்பினை அடைத்தவர்‌ இளமையும்‌ பெற்றனர்‌ 
அளப்பரும்‌ சனத்திரள்‌ அளவிடாப்‌ பசியதை 
அடக்கியே காட்டினர்‌ ஆங்கிரு ரொட்டியால்‌ 
நீர்மேல்‌ நடந்தார்‌ சடுதியில்‌ மறைந்தார்‌ 
நேரே மக்களின்‌ மோட்சமும்‌. காட்டினார்‌ 
ஆங்கவர்‌ காட்டிய அற்புதம்‌ பலபல 
அடியவர்‌ கூட்டம்‌ அலைகட லோவென 
பெருந்திர ளாக பின்னே வந்திட 
பெருமகன்‌ இயேசு இறைவழி தந்தார்‌ 
ஆண்டவன்‌ மைந்தன்‌ இறைவழிச்‌ சொற்கள்‌ 
அடியவர்‌ தமக்கு பெருவழி தந்தன 

அற்புத மென்றனர்‌ ஒப்பிலை யென்றனர்‌ 
அறிவினைத்‌ தந்த அண்ணலென்‌ நழைதீதனர்‌ 
இப்படித்‌ தாமும்‌ இறைவழி காண 

இத்தனை காலம்‌ போனதென்‌ நேங்கினர்‌ 
சத்திய மைந்தன்‌ தவப்பெரும்‌ இயேசு 


ஆட்‌, இற்க 


நிச்சயம்‌ தம்மை நிலையினில்‌ வைப்பான்‌ 
நெஞ்சம்‌ கொண்டே அவரைப்‌ பணிந்தார்‌ 
இவர்களை. நோக்கிய இறைமகன்‌ இயேசு 
இப்போ செல்லினும்‌ இனியும்‌ வருவேன்‌ 
அப்போ அம்மை ஆண்டவ னிடத்தில்‌ 
இட்டே செல்வே னெனமொழி பகன்றான்‌ 
ஆண்டவ னிருக்கும்‌ அரியணை அருகில்‌ 
நீங்கா திருக்க நிறைமொழி பகன்று 
நீங்கினார்‌ அந்த பெருமகன்‌ இயேசு, 


(வேறு) 
மோட்ச லோக வாழ்வுடன்‌ 
முத்தி சித்தி யாவுடன்‌ 
வீட்டுப்‌ பேற்றின்‌ வழியதும்‌ 
விபர மாகப்‌ பகன்றபின்‌ 
நாட்டு மக்கள்‌ தம்மையே 
நாயகன்‌ விட்டு நீங்கினான்‌. 


மக்கள்‌ பாவத்திற்காக மரித்த மகான்‌ இயேசு 


அன்னவன்‌ தந்த அருள்மொழி கேட்டு 
அளவிலா வகையினில்‌ அடியவர்‌ திரள 
மன்னவன்‌ சொல்லில்‌ மனக்கசப்‌ புற்ற 
மாந்தர்கள்‌ அங்கே திரண்டொன்‌ றாகி 
விண்ணவன்‌ மைந்தனில்‌ விலங்குகள்‌ மாட்டி 
வேதனை தந்தது விசாரணை என்றது 
பன்னங்கள்‌ அங்கே நீதிகள்‌ கூற 
பாடைகள்‌ அதனைச்‌ சரியென வேற்க 
மண்ணிடை வநீத விண்ணிடை தெய்வம்‌ 
மக்களுக்‌ காக மரணத்தை ஏற்றான்‌. 


நீதிகள்‌ அங்கே நெறிமுறை மாற 

நேசத்தின்‌ மைந்தன்‌ ஒறாமுறை பிறந்து 
நீதியை அங்கே நிறுத்திடும்‌. போது 

நெஞ்சங்கள்‌ நெகிழ்ந்திடும்‌ வேதனை ஏற்றான்‌. 


(வேறு) 


நீதியங்கே வாயடைத்து நின்ற தையோ 
நீசர்களின்‌ தலைமையங்கே வந்த தையோ 
நாதியற்று நின்றனெங்கள்‌ நாயகன்‌ ஐயோ 
நாலுபக்கம்‌ சூழ்ந்துநின்று அடித்த ரையோ 
வீட்டுப்பேற்றைக்‌ காட்டவந்த தெய்வ மையோ 
வீணர்களின்‌ நீதியிலே நின்ற தையோ 
நாட்டைநம்மைக்‌ காக்கவந்த தெய்வ மையோ 
நாய்மகனார்‌ சாட்டையிலே நனைந்த தையோ, 


ந்த ஆட 


- (வேறு) 
சாட்டையடி பட்டுப்பட்டுச்‌ சாவ. தென்றால்‌ 
சாகும்வரை அடிகளங்கே வீழ்வ தென்றால்‌ 
வேட்டைநாய்கள்‌ நடுவிலொரு மானா மென்றால்‌ 


வேதனையைப்‌ பகர்வதற்கு வார்த்தை யுண்டோ? 


தப்புக்களும்‌ தவறுகளும்‌ தலை நிமிர்ந்து 
தலைவனவன்‌ தலையினிலே முட்‌ கிரீடம்‌ 
வைக்கையிலே வேந்தனவன்‌ சீற வில்லை 


அறியார்‌ பிழையிவை பொறுத்திடு மென்றான்‌. 


மக்களுக்காய்‌ மக்களான மன்ன னவன்‌ 
மக்களினால்‌ சிலுவையிலே அறைத லுற்றான்‌ 

மாக்களை த்தான்‌ மக்களென நினைத்து: நின்றான்‌ 
மரணத்திலும்‌ ஆங்கவர்க்காய்ச்‌ செபித்து நின்றான்‌. 


(வேறு) 
கருணையின்‌ வடிவம்‌ கயவரி னாலே 
கல்வாரி மலையில்‌ சிலுவையில்‌ நின்றான்‌ 
அருளது சாட்டிய ஆண்டவன்‌ மைந்தன்‌ 
ஆணியில்‌. அங்கே மலையினில்‌ . நின்று 
நெறியது தவறிய நீசரின்‌ மைந்தர்‌ 
நேர்வழி காண செபம்தனைச்‌ செய்தான்‌. 


மக்களுக்காக மரணத்தில்‌ இருந்து 
மீண்ட யேசு 


ஆண்டவனும்‌ அடக்க மானான்‌ 
அடியவரும்‌ அழுது நின்றார்‌ 
மாண்டவனோ மீண்டெ முந்தான்‌ 
மரித்துவிட்ட மூன்றாம்‌ நாளில்‌ ' 
தோன்றிவிட்ட சுடரொ ளியில்‌ 
சோதியவன்‌ சிலிர்த்து நின்றான்‌ 
ஆண்டியரும்‌ அரக்கர்‌ களும்‌ 
அறிவிழந்த மடையர்‌ களும்‌ 
மீண்டுவிட்டான்‌ சோதி யென்ற 
மேலுரையைக்‌ கேட்டு விட்டார்‌. 


(வேறு) 


கொடுமைகள்‌ பல புரிந்தும்‌ 
கோவேந்தன்‌ சினக்க வில்லை 

மடமையுற்றோம்‌ என வந்த 
மாக்களிலே மனம்‌ கனிந்து 

அடியவரின்‌ குறை களையும்‌ 
ஆண்டவனும்‌ மொழி பகன்றான்‌. 


_ 18 — 


(வேறு) 
ஆண்டவ னென்றும்‌ அழிவ தில்லை 
அறங்க ளென்றும்‌ மறைவ தில்லை 
மாண்ட தெங்கள்‌ நீதி யென்று 
மனங்கலங்கல்‌ மடமையென்றார்‌ 
தீண்டும்‌ பாதையில்‌ நிகழ்ந்திடும்‌ குறைகளை 
நீக்கிடல்‌ ஆண்டவன்‌ கடமை யென்றார்‌ 
ஆண்டிய ராயினும்‌ அந்தண ராயின்‌ 
ஆண்டவ னென்போ னென்றே யென்றார்‌. 


மறைந்து மீண்ட மாபெரும்‌ ஜோதி 
மக்களுக்‌ காக மக்களாய்‌ வந்து 

உறைந்து நின்று உண்மைகள்‌ பகன்று 
உலுத்திடும்‌ நீசரை நல்லவ ராக்கி 

மறைந்தது மக்கள்‌ பார்த்து நிற்க 
மண்ணிடை வந்த விண்ணிடை தூது. 


௪ 1) த 224 ச 
ப்‌ 
்‌ ப » 4 


பம்‌ அதக்‌, ஆன்‌ ரு ஆ கு 4. ர்‌ படச்‌ த ச்‌ ல்‌ க்க ப்பட சன்று வல, 
“சீ - டி னர்‌ ்‌ ்‌ ன i < நா! று ர்‌ ௩ ட்‌ 4 p க்‌ ¥ / ~ ஆஃ ட்‌ த 


க 
௩. 


ம்‌ ்‌ 


w 


திருமகள்‌ அழுத்தகம்‌, சுன்னாகம்‌---8277/3-87 


